GOVERNMENT OF TAMIL NADU 

2011 


[Regd . No. TN /CCN/467/2009 -11. 
[ R . Dis . No . 197 / 2009 . 
[Price : Rs . 3 .20 Paise . 


ETAN 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


NI 


JPCE 


GOVERS 


NADU 


PUBLISHED BY AUTHORITY 


10HE 1 * 


RIUMPHS 


No . 27 ] 


No. 27] 


CHENNAI, WEDNESDAY, JULY 20 , 2011 

Aadi 4 , Thiruvalluvar Aandu - 2042 


Part II - Section 2 


Notifications or Orders of interest to a section of the public 

issued by Secretariat Departments . 


NOTIFICATIONS 


GOVERNMENT 


CONTENTS 


Pages. 


Pages . 


HOME DEPARTMENT 


தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை 


264 


Employees State Insurance Act — Exemption to 

Tamil Nadu Industrial Investment Corporation 
Limited , Chennai for certain period .. 


265 


Code of Criminal Procedure — Establishment of Courts 

of Judicial Magistrates as Special Courts for trial 
of cases filed under Essential Commodities 

Act within the Local Area of the Districts .. 
Tamil Nadu Protection of Interest of Depositors (in 

Financial Establishments ) Act - Ad -interim order 
attaching of properties due to default in return 
of deposits by Thiruvalargal Suriya Finance and 
Investment, Cuddalore 
HOUSING AND URBAN DEVELOPMENT 

DEPARTMENT 
Tamil Nadu Town and country Planning Act , 

Exemption from certain provisions of 
Development Regulations of Second Master 
Plan for Chennai Metropolitan Area relating to 
the construction of Building at Nungambakkam 
Village, Chennai. 


254 2008ஆம் ஆண்டிற்கான தொழில் நல்லுறவுப் பரிசுத் 

திட்டத்தில் சிறந்த நிர்வாகம் மற்றும் 
தொழிற்சங்கங்களின் தேர்வு செய்யப்பட்ட பட்டியல் 265- 266 


Industrial Disputes Act - Disputes between workmen 

and managements referred to Labour Courts for 
adjudication 

.. 


264 


266 - 269 


D . I.P. — 11 -2 (27) — 1 


[ 263 ] 


264 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


(Part II — Sec. 2 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


HOME DEPARTMENT 
Establishment of Courts of Judicial Magistrates as Special 

Courts for trial of cases filed under Essential 
Commodities Act within the Local Area of the Districts 
under the Code of Criminal Procedure . 

AMENDMENT TO NOTIFICATION 
[G . O . Ms. No. 343, Home Courts - II) 28th June 2011.) 

No. 11 ( 2 )/H0 / 322 /2011 . - In exercise of the powers 
conferred by the proviso to sub -section (1) of Section 11 of 
the code of Criminal Procedure , 1973 (Central Act 2 of 1974), 
the Governor of Tamil Nadu hereby makes the following 
amendment to the Home Department Notification 
No . ||(2 )/HO /371/2008 , published at pages 273 and 274 of 
Part 11 - Section 2 of the Tamil Nadu Government Gazette 
dated the 20th August 2008 : 


Order. — Ms. No. 348 , Home (Police XIX ), 

dated 29th June 2011. 
In the Government Order first read above , Government 
have issued orders for ad - interim attachment of properties 
belonging to the partners of Thiruvalargal Suriya Finance & 
Investment, Cuddalore . 

2 . In the reference second read above , the Special Court 
under Tamil Nadu Protection of Interests of Depositors (in 
Financial Establishments ) Act, 1997 has ordered in 0 . A . Nos. 
5 / 2010 and 6 / 2010 in Crime No. 8 /2004 , dated 23rd April 
2010 filed by the partners of Thiruvalargal Suriya Finance & 
Investment, Cuddalore to the effect that the ad - interim order 
of attachment effected in G . O . Ms. No . 225 , Home (Court IIA ) 
Department, dated 16th March 2006 be raised . 

3 . The Competent Authority and District Revenue Officer, 
Cuddalore in his letter third read above , has requested to 
pass necessary orders based on the above said Court Order. 
The Inspector General of Police , Economic Offences Wing- ll , 
Chennai in his letter fourth read above has also recommended 
the above proposal. 

4 . In compliance of the said Orders of the Special Court 
in O . A . Nos . 5 /2010 and 6 / 2010 in Crime No. 8 /2004 , dated 
23rd April 2010 and in exercise of the powers conferred by 
Section 3 of the Tamil Nadu Protection of Interests of 
Depositors (in Financial Establishments ) Act, 1997 
( Tamil Nadu Act 44 of 1997 ), the Governor of Tamil Nadu 
hereby rescinds the Home Department Notification 
No. II (2 )/HO / 283/2006 , dated 16th March 2006 of the Published 
at pp . 204 - 205 of Part- 11 _ Section 2 of the 
Tamil Nadu Government Gazette , dated the 7th June 2006 . 

(By order of the Governor) 


NDMENT 


In the Schedule to the said Notification , in column (1), for 
the expression " 24 Judicial Magistrate s Court, Theni" against 
the expression " Theni" in Column ( 2 ), the expression " 24 
Judicial Magistrate s Courts , Uthamapalayam " shall be 
substituted . 


RAMESHRAM MISHRA, 
Principal Secretary to Government. 


Secretariat, 20th July 2011 
Ad - interim order attaching of properties due to default in 

return of deposits by Thiruvalargal Suriya Finance and 
Investment, Cuddalore under the Tamil Nadu Protection 
of Interests of Depositors ( in Financial Establishments ) 
Act. 


RAMESHRAM MISHRA, 
Principal Secretary to Government. 


HOUSING AND URBAN DEVELOPMENT DEPARTMENT 


RESCISSION OF NOTIFICATION 
No. Il (27/H0 /323/2011. 

[Tamil Nadu Protection of Interests of Depositors (in 
Financial Establishments ) Act, 1997 — ( Tamil Nadu Act 44 of 
1997 ) - ThiruvalargalSuriya Finance & Investment, Cuddalore 
Ad- interim order of attachment of the properties of the said 
Financial Establishments under Section 3 of the said Act 
Order - Raising the Ad- interim order of attachment - Orders 
Issued .] 
The following Government order is published : 

[G . O . Ms. No . 348 , Home (Police XIX ), 29th June 2011 .) 


Exemption from certain provisions of Development 

Regulations of Second Master Plan for Chennai 
Metropolitan Area relating to the construction of 
Building at Nungambakkam Village , Chennai under 
the Tamil Nadu Town and Country Planning Act. 
[G .O . (2D ) No . 103, Housing and Urban Development 

(UD - VI), 4th July 2011.) 
No . 11 ( 2 )/HOU / 324 / 2011. - In exercise of the powers 
conferred by Section 113 of the Tamil Nadu Town and Country 
Planning Act, 1971 (Tamil Nadu Act 35 of 1972 ), the Governor 
of Tamil Nadu hereby exempts the construction of Stilt + 3 
floor office Building at New Door No . 9 , Old Door No . 5 , 
Rutland Gate 1st Street, Nungambakkam , Chennai-6 , in CC 
No. 6557, O . S . No. 330 , R .S . Nos . 58 / 10 and 58 / 113 , Block 
No. 12 ofNungambakkam Village, Chennai, from the provisions 
of Regulation 26 (4 ) relating to height of the building , stilt floor 
height, Side Set Back (West) and ( East) Rear Set Back and 
26 ( 13 ) relating to E .B . room respectively of Second Master 
Plan for Chennai Metropolitan Area , 2026 . 


READ : 
1. G .O .Ms. No. 225 , Home (Courts TIA ), dated 16th March 

2006 . 
2 . Order of the Special Judge under TNPID Act, 

Chennai- 104 , in O . As. No. 5 /2010 and 6 / 2010 in Crime 

No . 8 /2004, dated 23rd April 2010 . 
3 . From the Competent Authority and District Revenue Officer, 

Cuddalore in Letter No. C3/31860 /2006 , dated 24th May 2010 . 
4 . From the Inspector General of Police , Economic Offences 
Wing - Il , Chennai-40 in Letter No . C1/5351/ 2010 , dated 
24th August 2010 . 


K . PHANINDRA REDDY, 
Secretary to Government. 


July 20 , 2011 ) 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


265 


LABOUR AND EMPLOYMENT DEPARTMENT 


Exemption to Tamil Nadu Industrial Investment 

Corporation Limited , Chennai for certain period under 
the Employees State Insurance Act. 


(b ) enter any Corporation , office or other premises 
occupied by such principal or immediate employer at any 
reasonable time and require any person found in charge 
thereof to produce to such Social Security Officer or other 
official and allow him to examine such documents , books and 
other documents relating to the employment of persons and 
payment of wages or to furnish to him such information as he 
may consider necessary ; or 

(c ) examine the principal or immediate employer , his 
agent or servant, or any persons found in such Corporation 
office or other premises, or any person when the said Social 
Security Officer or other official has reasonable cause to 
believe to have been an employee; or 

( d ) make copies of or take extracts from any register, 
account book or other document maintained in such 
Corporation office or other premises . 


[ G . O . (D ) No . 207 , Labour and Employment ( 11) , 
29th June 2011, Aani 14 , Thiruvalluvar Aandu - 2042.] 

No. II ( 2)/ LE/ 325/ 2011 . - In exercise of the powers conferred 
by Section 87 read with Section 91A of the Employees State 
Insurance Act, 1948 (Central Act XXXIV of 1948 ), the Governor 
of Tamil Nadu hereby exempts the Tamil Nadu Industrial 
Investment Corporation Limited , Chennai from the operation 
of the said Act for the period of one year from the date of 
issue of order . 

(1) The above exemption is subject to the following 
conditions , namely : -- 

(a ) The aforesaid Corporation wherein the employees 

are employed shall maintain a Register showing 
the names and designations of the exempted 

employees . 
(b ) Notwithstanding the exemption , the employees shall 

continue to receive such benefits under the said 
Act to which they might have become entitled to 
on the basis of the contributions paid prior to the 
date from which exemption granted by this 

Notification operates. 
(c) The contribution for the exempted period , if already 

paid shall not be refunded . 
( 2 ) The employer of the said Corporation shall submit in 
respect of the period during which that Corporation was subject 
to the operation of the said Act (herein after referred to as 
" the said period)" returns in such form and containing such 
particulars as were due from it in respect of the said period 
under the Employees State Insurance (General ) Regulations , 
1950 . 


( 3 ) Any Social Security Officer appointed by the Corporation 
under sub -section ( 1) of Section 45 of the said Act, or other 
official authorised in this behalf shall , for the purpose of , -- 

(i) verifying the particulars contained in any return 

submitted under sub -section (1 ) of Section 44 of 
the said Act for the said period ; or 


VISHWANATH A SHEGAONKAR , 

Principal Secretary to Government. 
தலைமைச் செயலகம் , 20 ஜூலை 2011 . 
2008 ஆம் ஆண்டிற்கான தொழில் நல்லுறவுப் பரிசுத் திட்டத்தில் 
சிறந்த நிர்வாகம் மற்றும் தொழிற்சங்கங்களின் தேர்வு 

செய்யப்பட்ட பட்டியல் . 
No . II(2 )/LE / 326/2011 . 

[ தொழில் நல்லுறவு பரிசுத் திட்டம் - தொழில் நல்லுறவுப் பரிசுத் 
திட்டத்தின்கீழ் 2008 ஆம் ஆண்டு தேர்வு செய்யப்பட்ட 
நிர்வாகங்கள் மற்றும் தொழிற்சங்கங்களின் பட்டியல் வெளியிட 
ஆணையிடப்படுகிறது .] 

கீழ்க்கண்ட அரசாணை வெளியிடப்படுகிறது : - - 
[ அரசாணை ( வாலாயம் ) எண் 364 , தொழிலாளர் மற்றும் 

வேலைவாய்ப்பு ( டி2) த் துறை , 30 ஜூன் 2011.) 
பின்வருவனவற்றைப் படிக்க : 
1 . அரசாணை (நிலை ) எண் 268 , தொழிலாளர் மற்றும் 

வேலைவாய்ப்பு (டி2) த் துறை , நாள் 23 - 12 - 2010 . 
2 . முதன்மைச் செயலாளர் மற்றும் தொழிலாளர் ஆணையர் , 

சென்னை அவர்களின் கடித எண் டி2/ 36081/ 2010 , 

நாள் : 4 - 3 - 2011 மற்றும் 24 - 3 - 2011 . 
Order . - வாலாயம் எண் 364 , தொழிலாளர் மற்றும் வேலை 

வாய்ப்புத் துறை , 30 ஜூன் 2011 . 
மேலே முதலில் படிக்கப்பட்ட அரசாணை (நிலை ) எண் 268 , 
தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு ( டி2) த் துறை , நாள் 
23 - 12 - 2010 மூலம் 2008 ஆம் ஆண்டிற்கான தொழில் நல்லுறவு 
பரிசுத்திட்டத்தின்கீழ் விண்ணப்பங்களை பரிசீலனை செய்வதற்கும் , 
வெற்றியாளர்களை தேர்வு செய்வதற்கும் தொழில் நல்லுறவு பரிசுத் 
திட்டக்குழுவின் காலத்தினை 17 - 5 - 2010 முதல் ஓராண்டுக்கு 
நீட்டித்து ஆணை வெளியிடப்பட்டது . 

2 . மேலே இரண்டாவதாக படிக்கப்பட்ட முதன்மைச் செயலாளர் 
மற்றும் தொழிலாளர் ஆணையர் , சென்னை அவர்களது 
கடிதங்களில் , தொழில் நல்லுறவு பரிசுத் திட்டக்குழுவானது 
2008 ஆம் ஆண்டிற்கான தொழில் நல்லுறவு பரிசுத் திட்டத்தில் 
சிறந்த நிர்வாகம் மற்றும் தொழிற்சங்கங்களை தேர்வு 
செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் . அவ்வாறு 2008 ஆம் 
ஆண்டிற்கான தொழில் நல்லுறவு பரிசுக்குரியவர்களின் 
பெயர்களை அதிகாரப்பூர்வமாக வெளியிட கருத்துரு 
அனுப்பியுள்ளார் . 

3 . முதன்மைச் செயலாளர் மற்றும் தொழிலாளர் ஆணையர் , 
சென்னை அவர்களின் கருத்துருவினை ஏற்று 2008 ஆம் 
ஆண்டிற்கான தொழில் நல்லுறவு பரிசுக்கு தேர்வு செய்யப்பட்ட 


முதலில் எம் வேலம் ஆண்டு 
பாசி 


( ii) ascertaining whether registers and records were 

maintained as required by the Employees State 
Insurance (General) Regulations , 1950 for the said 
period ; or 


( iii ) ascertaining whether the employees continues to 

be entitled to the benefits provided by the employer 
in cash and in kind , being benefits in consideration 
of which exemption is being granted under this 
Notification ; or 


(iv ) ascertaining whether any of the provisions of the 

said Act had been complied with during the period 
when such provisions were in force in relation to 

the said workshops and stores be empowered to , 

(a ) require the principle or immediate employer to 
furnish to him such informations as he may consider 
necessary ; or 


266 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part || - Sec . 2 


கீழ்க்கண்ட தொழிற்சங்கங்கள் மற்றும் நிர்வாகங்களின் பட்டியல்2 . தி இந்தியா சிமெண்ட்ஸ் லிட் , அரியலூர் 
வெளியிடப்படுகிறது . 

சிஐஐ அவார்டு 
தொழிற்சங்கம் 

பொது மக்களுக்கு நலத்திட்டங்கள் 
A குரூப் 
1 . தி மெட்ராஸ் சிமெண்ட்ஸ் திராவிட ஊழியர் 

C குரூப் 
முன்னேற்ற சங்கம் 
பள்ளியில் படிக்கும் குழந்தைகளுக்கு நோட்டு , 

1 . சுந்தரம் பாசனர்ஸ் லிட் , பாடி , சென்னை - 50 
புத்தகம் , பொங்கல் பண்டிகை கொண்டாடுதல் , 

EEPC Award 
முதியோர் இல்லங்களுக்கு நலத்திட்ட உதவிகள் ... 3 

நலத்திட்டங்கள் 


... 54 


57 


... 53 


2 . சன்மார் பவுண்டரீஸ் எம்ப்ளாயீஸ் யூனியன் 

90 தொழிலாளர்களுக்கு மேல் பணிபுரிவதால் 


2 . அப்பல்லோ சிறப்பு மருத்துவமனை , மதுரை 

Best Hospital in TN & Cll Award 
தொழிலாளர்களுக்கு நலத்திட்டங்கள் 


54 


.. . 78 


... 91 


B குரூப் 
1 . இந்தியன் பர்னிச்சர் புராடக்ட் லிட் தொழிலாளர் 

சங்கம் 
விருதுகள் எதுவும் இல்லை இதர சாதனை எதுவும் 
இல்லை 

78 
2 . ஈ .ஐ . டி . பாரி லேபர் யூனியன் , நெல்லிக்குப்பம் ... 
C குரூப் 
1 . சுந்தரம் பாசனர்ஸ் எம்ப்ளாயீஸ் யூனியன் , 
( INTUC ) பாடி 

.... 71 ) 
தொழிலாளர் யாராவது இறந்தால் , மற்ற 
தொழிலாளர்கள் ஒரு நாள் சம்பளம் வழங்குதல் .... 


D குரூப் 
1 . வில்ஸ் இந்தியா லிட் , பாடி , சென்னை - 50 

ஆல் இந்தியா அவார்டு 
தொழிலாளர்களுக்கு நலத்திட்டங்கள் 
சுற்றுப்புற மக்களுக்கு நலத்திட்டங்கள் 


2 . அசோக் லேலண்டு லிட் , எண்ணூர் சென்னை - 57 ... 87 

தொழிலாளர்களுக்கு கல்வி , 
Training & Development 

... 1 
CIL Award 
International Safety Award 


72 


.... 71 


... 


2 


2 . டி . வி . எஸ் . தொழிலாளர் சங்கம் , மதுரை 
D குரூப் 
1 . வில்ஸ் இந்தியா ஒர்க்கர்ஸ் யூனியன் , 

(INTUC ) பாடி 
சமூக அக்கறையுள்ள நடவடிக்கைகள் 
சுற்றுப்புற நடவடிக்கைகள் 


( ஆளுநரின் ஆணைப்படி ) 

விஷ்வநாத் அ ஷெகாவ்கர் , 
அரசு முதன்மைச் செயலாளர் . 


2 . டி . வி . எஸ் . மோட்டார்ஸ் கம்பெனி எம்ப்ளாயீஸ் 

யூனியன் , ஓசூர் 
சமூக அக்கறையுள்ள நடவடிக்கைகள் ( INTUC ) 
சுற்றுப்புற நடவடிக்கைகள் 


.. . 


2 


நிர்வாகம் 
A குரூப் 
1 . ஹனிவெல் எலக்டிரிகல் டிவைசஸ் & சிஸ்டம்ஸ் 
இந்தியா லிமிடெட் 

... 55 
2 . தி எம்கோ கே .சி .பி லிமிடெட் , சென்னை - 5 ... 45 
B குரூப் 
1 . திருமலை கெமிக்கல்ஸ் லிட் , இராணிப்பேட்டை .. . 73 

ஐசிசி ஆதித்யா பிர்லா அவார்டு 
பொதுமக்களுக்கு நலத்திட்டங்கள் 

76 


Disputes between Workmen and Managements referred 

to Labour Courts for adjudication . 
செவ்ரான் லூப்ரிகண்ட்ஸ் இந்தியா ( பி ) லிட் ., சென்னை - 17 

மற்றும் சிட்டி லூப்ரிகண்ட்ஸ் ( பி ) லிட் ., குரோம்பேட்டை , 
சென்னை - 44 . 
[ அரசாணை ( டி ) எண் 186 , தொழிலாளர் மற்றும் 

வேலைவாய்ப்பு ( அ2) த் துறை , 21 ஜூன் 2011.) 
No . II(2)/LE/ 327 /2011 - இந்த ஆணையின் இணைப்பில் 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக செவ்ரான் லூப்ரிகண்ட்ஸ் 
இந்தியா ( பி ) லிட் ., சென்னை - 17 மற்றும் சிட்டி லூப்ரிகண்டஸ் 
( பி ) லிட் ., குரோம்பேட்டை , சென்னை - 44 என்ற நிர்வாகத்திற்கும் 
செவ்ரான் லூப்ரிகண்ட்ஸ் இந்தியா (பி ) லிட் . , பாட்டாளி 
தொழிலாளர் சங்கத்திற்குமிடையே தொழில் தகராறு எழுந்துள்ளது 
என்று அரசு கருதுவதாலும் ; 

மேற்சொன்ன தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 

எனவே , 1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் 
( மத்திய சட்டம் XIV /1947 ) 10(1)(c ) பிரிவிலும் , 10 (1)(d ) பிரிவின் 
வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு 


. . 


2 


July 20 , 2011] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


267 


( 3 ) 


0229 
0310 
0342 


(2 ) 
Thanigaivel , K . 
Krishnamurthy , V . P . 
Sivakumar , P . S . 
Bhaskaran , V . 
Veeraragavan , D . 
Balaji, S . 
John Elango , S . 
Muthu Subramaniam , C . 
Srinivasan , T .K . 
Raja , K . 
Anwar Bhasha 
Burukhan Ali 
Chockaraj, K . 
Premkumar, N . 
Karuppa Swamy 
Lauzar 
Murugan , M . M . 
Dhana Sekaran , M . 
Chakkarapani 
Muthu , P . 
Premkumar , V . 
Shankar , R . 


0349 
0400 
0424 
0429 
0431 
0434 
0557 
0561 
0555 
0572 
0551 
0552 
0560 
0556 


9 


E 


( 3 ) 


- 


தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , சென்னை , 
தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று 
இதனால் ஆணையிடுகிறார் . 

மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
10 ( 2A ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 
சென்னை , தொழிலாளர் நீதிமன்றத்தை கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 

இணைப்பு 

எழுவினா 
1 . முதல் எதிர்மனுதாரர் நிறுவனமான செவ்ரான் லூப்ரிகண்ட்ஸ் 
இந்தியா ( பி ) லிட் . , இணைப்பில் குறிப்பிட்டுள்ள 49 
தொழிலாளர்களை , இரண்டாவது எதிர் மனுதாரர் நிறுவனமாகிய 
சிட்டி லூப்பிரிகண்ட்ஸ் ( பி ) லிமிடெட்டுக்கு மாற்றம் செய்தது 
சட்டப்படியும் , நியாயப்படியும் செல்லத்தக்கதா ? இல்லை எனில் 
தொழிலாளர் பெறும் நிவாரணம் என்ன ? 

2 . தொழிலாளர் விரோத நடவடிக்கை ஏதும் உள்ளதா ? 
என்பதைத் தீர்மானிக்க , ஆம் எனில் பெறும் நிவாரணம் என்ன ? 

Annexure 
SI. Name 

Employee 

Code 

Number 
( 2 ) 
Venkatesan , K . 

0006 
Angamuthu , c . 

0009 
Jaganathan , V . 

0015 
Balan , G . 

0016 
Selvaraj , S . 

0031 
Venkatesan , G . 

0032 
Sivaraman , A . 

0034 
Chandra Sekar, V . 

0037 
Kumar , A . 

0039 
Mohan , M . 

0049 
Munusamy , A . 

0051 
Sundaramurthy, R . 

0053 
Nagaraju , G . 

0054 
Palani , S . 

0055 
Sadhanandam , A .P . 

0056 
Kulandan , M . 

0072 
Palani , K . 

0097 
Sathyanarayanan , K . 0099 
Selvam , E . 

0100 
Murugan , T. 

0101 
Bhaktavachalam , V . 0105 
Perumal , V . 

0106 
Jayajothi, D . 

0107 
Elango , K . 

0152 
Michael Raj , V . 

0154 
Paulraj 

0117 
27 . Krishnan , A . 

0558 


S 


0553 
0554 
0559 


. 


தமிழ்நாடு மின்சார வாரியம் , விருதுநகர் மாவட்டம் 
[ அரசாணை ( டி ) எண் 189 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 
( பி2) த் துறை , 23 ஜூன் 2011 , ஆனி 8 , திருவள்ளுவர் 
ஆண்டு - 2042. ) 

No. II( 2 )/LE/ 328 / 2011 . - இந்த ஆணையின் இணைப்பில் 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக தமிழ்நாடு மின்சார வாரியம் , 
விருதுநகர் என்ற நிர்வாகத்திற்கும் , தமிழ்நாடு மின் ஊழியர் 
மத்திய அமைப்பு விருதுநகர் மின் விநியோக வட்டத்துக்குமிடையே 
தொழிற் தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 

மேற்சொன்ன தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 

எனவே , 1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் 
( மத்திய சட்டம் XIV /1947 ) 10 (1)(c ) பிரிவிலும் , 10 (1)(d ) பிரிவின் 
வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , மதுரை , 
தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று 
இதனால் ஆணையிடுகிறார் . 

மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
10 (2ஏ ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு மதுரை, 
தொழிலாளர் நீதிமன்றத்தை கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 

இணைப்பு 

எழுவினா 
தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் பணி புரியும் 
திரு . எம் . சந்திரசேகரன் , வாகன ஓட்டுநர் முதன்மைப் பட்டியலை 
முறைப்படுத்தி அவரை விட இளையவர் திரு . கே . இருளப்பராஜ் 


268 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part || - Sec . 2 


பெற்று வரும் தகுதிகளின் அடிப்படையில் நிர்ணயம் செய்யக் 

இணைப்பு 
கோரும் தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதா ? 

எழுவினா 
ஆம் எனில் , உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 

தமிழ்நாடு தொழில் வெடிமருந்து நிறுவனம் , வேலூர் டெல் 

டெக்னீஷியன் டிரேட் யூனியனின் சங்க உறுப்பினர்களான 
தமிழ்நாடு மின்சார வாரியம் , மேட்டூர் அணை 

திரு . ஏ . ஆர் . சுப்பிரமணி மற்றும் திரு . எ . சரவணன் ஆகிய 

இருவருக்கும் ஊதிய உயர்வு மற்றும் சம்பள விகிதத்திற்குரிய 
[ அரசாணை ( டி ) எண் 192 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 

Designation வழங்க வேண்டும் என கோரும் தொழிற்சங்கத்தின் 
(41) த் துறை , 23 ஜூன் 2011 , ஆனி 8 , திருவள்ளுவர் கோரிக்கை 

கோரிக்கை நியாயமானதுதானா ? 

நி 
ஆண்டு- 2042 .) 
No. II ( 2 ) LE/ 329/ 2011 . - இந்த ஆணையின் இணைப்பில் 

ஆம் எனில் , கிடைக்கும் பரிகாரம் என்ன ? 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக மேட்டூர் அணை , தமிழ்நாடு 
மின்சார வாரிய நிர்வாகத்திற்கும் , மேட்டூர் தமிழ்நாடு மின் கழக 

தமிழ்நாடு தொழில் வெடிமருந்து நிறுவனம் , வேலூர் 
கணக்காயர் தொழிலாளர் சங்கத்திற்குமிடையே தொழிற் தகராறு [ அரசாணை (டி ) எண் 194 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 
எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 

( பி2) த் துறை , 24 ஜூன் 2011 , ஆனி 9 , திருவள்ளுவர் 
மேற்சொன்ன தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது ஆண்டு - 2042 . ] 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; No. II(2 )/LE/ 331/ 2011. - இந்த ஆணையின் இணைப்பில் 
எனவே , 1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் 

குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக பொது மேலாளர் , தமிழ்நாடு 
( மத்திய சட்டம் XIV/1947 ) 10(1)(c ) பிரிவிலும் , 10(1)(d ) பிரிவின் 

தொழில் வெடிமருந்து நிறுவனம் , வேலூர் என்ற நிர்வாகத்திற்கும் , 
வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு 

டெல் டெக்னீஷியன் டிரேட் யூனியன் , வேலூர் என்ற தொழிற் 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , சேலம் சங்கத்திற்குமிடையே தொழிற் தகராறு எழுந்துள்ளது என்று அரசு 
தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று கருதுவதாலும் ; 
இதனால் ஆணையிடுகிறார் . 

மேற்சொன்ன தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது 
மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 
10 ( 2ஏ ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 

எனவே , 1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு சேலம் , 

( மத்திய சட்டம் XIV / 1947 ) 10(1)(c ) பிரிவிலும் , 10 (1)(d ) பிரிவின் 
தொழிலாளர் நீதிமன்றம் கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 

வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு 
இணைப்பு 

தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , வேலூர் , 

தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று 
எழுவினா 

இதனால் ஆணையிடுகிறார் . 
31 - 3 - 1997 அன்று மின்வாரியத்தில் பணியாற்றி வந்த 71 

மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
ஒப்பந்த கூலி தொழிலாளர்களுக்கும் 5 ஆண்டு தொடர்பணி 

10 (2ஏ ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
முடித்த பின்பு 2004 - 2005 மற்றும் 2005 - 2006 ஆண்டுகளுக்கான 

நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 
கருணைத் தொகை வழங்கப்படவேண்டும் என்ற வேலார் . தொழிலாளர் நீதிமன்றக்கை கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 
தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதா ? 
ஆமெனில் , அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நிவாரணம் என்ன ? 

இணைப்பு 

எழுவினா 
தமிழ்நாடு தொழில் வெடிமருந்து நிறுவனம் , வேலூர் தமிழ்நாடு தொழில் வெடிமருந்து நிறுவனத்தில் பணிபுரியும் 

திரு . என் . கோபாலகிருஷ்ணன் என்பவரை , W என்ற கேட்டகிரி 
[ அரசாணை ( டி ) எண் 193 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு பி 

லவாய்ப்பு பிரிவிலிருந்து S கேட்டகிரிக்கு மாற்றம் செய்ய வேண்டும் என்று 
( பி2) த் துறை , 24 ஜூன் 2011 , ஆனி 9 , திருவள்ளுவர் 

கோரும் தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானது தானா ? 
ஆண்டு - 2042 .) 

ஆம் எனில் , தொழிலாளிக்கு கிடைக்கும் பரிகாரம் என்ன ? 
No . II (2 )/LE/ 330 / 2011 . - இந்த ஆணையின் இணைப்பில் 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக பொது மேலாளர் , தமிழ்நாடு 
தொழில் வெடிமருந்து நிறுவனம் , வேலூர் என்ற நிர்வாகத்திற்கும் , 

தமிழ்நாடு தொழில் வெடிமருந்து நிறுவனம் , வேலூர் 
டெல் டெக்னீஷியன் டிரேட் யூனியன் , வேலூர் என்ற தொழிற் [ அரசாணை ( டி ) எண் 195 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 
சங்கத்திற்குமிடையே தொழிற் தகராறு எழுந்துள்ளது என்று அரசு ( பி2)த் துறை , 24 ஜூன் 2011 , ஆனி 9 , திருவள்ளுவர் 
கருதுவதாலும் ; 

ஆண்டு - 2042 .) 
மேற்சொன்ன தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது 

No . II ( 2 )/LE/ 332 / 2011 . -- இந்த ஆணையின் இணைப்பில் 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 

குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக பொது மேலாளர் , தமிழ்நாடு 
எனவே , 1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் 

தொழில் வெடிமருந்து நிறுவனம் , வேலூர் என்ற நிர்வாகத்திற்கும் , 

டெல் டெக்னீஷியன் டிரேட் யூனியன் , வேலூர் என்ற தொழிற் 
(மத்திய சட்டம் XIV /1947 ) 10 (1)(C ) பிரிவிலும் , 10(1)(d ) பிரிவின் 
வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு 

சங்கத்திற்குமிடையே தொழிற் தகராறு எழுந்துள்ளது என்று அரசு 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , வேலூர் 

கருதுவதாலும் ; 
தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று மேற்சொன்ன தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது 
இதனால் ஆணையிடுகிறார் . 

அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 
மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் எனவே , 1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் 
10 (2ஏ ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட ( மத்திய சட்டம் XIV / 1947 ) 10(1)(C ) பிரிவிலும் , 10 (1)(d ) பிரிவின் 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு 
வேலூர் , தொழிலாளர் நீதிமன்றத்தை கேட்டுக்கொள்ளப்படுகிறது . தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , வேலூர் , 


July 20 , 2011] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


269 


பதவி 


தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று நிர்வாகத்திற்கும் , ஆக்சில்ஸ் இந்தியா ஒர்க்கர்ஸ் 
இதனால் ஆணையிடுகிறார் . 

யூனியனுக்குமிடையே தொழில் தகராறு எழுந்துள்ளது என்று அரசு 
மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 

கருதுவதாலும் ; 
10( 2ஏ ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 

மேற்சொன்ன தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 

அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 
வேலூர் , தொழிலாளர் நீதிமன்றத்தை கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 

எனவே , 1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் 

( மத்திய சட்டம் XIV /1947 ) 10 (1)(c ) பிரிவிலும் , 10(1)(d ) பிரிவின் 
இணைப்பு 

வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு 
எழுவினா 

தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , சென்னை , 
தமிழ்நாடு தொழில் வெடிமருந்து நிறுவனத்தில் பணிபுரியும் 

தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று 
திரு . கே . நாகலிங்கம் என்பவருக்கு வழங்கப்படும் ஊதியத்தையே 

இதனால் ஆணையிடுகிறார் . 
திரு . பி . கோபி என்பவருக்கு வழங்க வேண்டும் என்று கோரும் மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயம்தானா ? 

10 ( 2ஏ ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 

நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 
ஆம் எனில் , கிடைக்கும் பரிகாரம் என்ன ? 

தொழிலாளர் நீதிமன்றத்தைக் கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 
பெப்சிகோ இந்தியா ஹோல்டிங்ஸ் பிரைவேட் லிமிடெட் , 

எழுவினா 
காஞ்சிபுரம் 

இணைப்பில் கண்ட 15 தொழிலாளர்களுக்கு நிர்வாகம் 
( அரசாணை (டி ) எண் 202 , தொழிலாளர் மற்றும் 

அளித்த Ring Machining பணியினை செய்ய தொழிலாளர்கள் 
வேலைவாய்ப்பு ( அ2) த் துறை, 27 ஜூன் 2011.) 

மறுத்த காரணத்தினால் 2009 - ம் ஆண்டு மார்ச் மற்றும் ஏப்ரல் 

ஆகிய இரு மாதங்களுக்கு வேலையில்லை சம்பளம் இல்லை 
No. II ( 2) LE / 333/ 2011 . - இந்த ஆணையின் இணைப்பில் என்ற அடிப்படையில் சம்பளம் வழங்காத நிர்வாகத்தின் செயல் 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக பெப்சிகோ இந்தியா நியாயமானதுதானா ? இல்லையெனில் அத்தொழிலாளர்களுக்கு 
ஹோல்டிங்ஸ் பிரைவேட் லிமிடெட் , காஞ்சிபுரம் என்ற கிடைக்கக் கூடிய நிவாரணம் என்ன ? உரிய உத்தரவுகள் 
நிர்வாகத்திற்கும் , பெப்சிகோ இந்தியா ஹோல்டிங்ஸ் தொழிலாளர் பிறப்பிக்கவும் . 
சங்கத்திற்குமிடையே தொழில் தகராறு எழுந்துள்ளது என்று அரசு 
கருதுவதாலும் ; 

இணைப்பு 
மேற்சொன்ன தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது 

வரிசை 

பெயர் 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 

எண் 
எனவே , 1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் 

( 2 ) 
(மத்திய சட்டம் XIV /1947 ) 10(1)( C ) பிரிவிலும் , 10(1)(d ) பிரிவின் 
வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு 

திருவாளர்கள் - 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , சென்னை , 
தொழிற்தீர்ப்பாயத்தின் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று 

என் . ராம்மோகன் ( 095 ) சீனியர் வெல்டர் 
இதனால் ஆணையிடுகிறார் . 

எஸ் . கிருஷ்ண ன் (104 ) சீனியர் வெல்டர் 
மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 

ஐ . வைகுண்ட வாசர் ( 121 ) ஆப்பரேட்டர் 
10 (2ஏ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 

எம் . செல்வம் ( 185 ) ஆப்பரேட்டர் 
சென்னை , தொழிற்தீர்ப்பாயத்தை கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 

எஸ் . பரமானந்தம் (191 ) வெல்டர் 
இணைப்பு 

ஆர் . நந்தகோபாலன் (219 ) வெல்டர் 
எழுவினா 

ஆர் . முருகன் ( 213 ) வெல்டர் 
காஞ்சிபுரம் மாவட்டம் , மாமண்டூர் , எண் 6 , ஜி . எஸ் . ட்டி . ரோடு 
என்ற இடத்தில் அமைந்துள்ள பெப்சிகோ இந்தியா ஹோல்டிங்ஸ் 

ஜி . மாரிஸ்வரன் ( 228 ) வெல்டர் 
பிரைவேட் லிமிடெட் நிறுவனத் தொழிலாளர்கள் அவர்கள் 

வி . கன்னியப்பன் ( 265 ) ஆப்பரேட்டர் 
சார்ந்துள்ள பெப்சிகோ இந்தியா ஹோல்டிங்ஸ் தொழிலாளர் சங்கம் 
வைத்த கோரிக்கையான 2006 - 2007 மற்றும் 2007 - 2008 - ம் 

ஜே . வெங்கடாச்சாரி (270 ) ஆப்பரேட்டர் 
ஆண்டிற்கு நிர்வாகம் தொழிலாளர்களுக்கு தன்னிச்சையாக 

எஸ் . வேணு ( 277 ) ஆப்பரேட்டர் 
வழங்கிய 8 . 33 % போனஸை விட கூடுதலாக போனஸ் வழங்க 
வேண்டும் என்ற கோரிக்கை ஏற்புடையதுதானா ? ஆம் எனில் , 

கே . ஜகந்நாதன் ( 280 ) ஆப்பரேட்டர் 
தொழிலாளர்களுக்கு உரிய நிவாரணம் என்ன ? 

எ . பத்மநாபன் ( 288 ) ஆப்பரேட்டர் 
ஆக்சில்ஸ் இந்தியா லிமிடெட் , ஸ்ரீபெரும்புதூர் , காஞ்சிபுரம் 

ட்டி . ஜகதீசன் ( 383 ) ஆப்பரேட்டர் 
[ அரசாணை ( டி ) எண் 211, தொழிலாளர் மற்றும் 

எஸ் . கல்யாண சுந்தரம் ( 451) ஆப்பரேட்டர் 
வேலைவாய்ப்பு ( அ2) த் துறை , 7 ஜூலை 2011.) 
No II ( 2) /LE/ 334/2011 . - இந்த ஆணையின் இணைப்பில் 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக ஆக்சில்ஸ் இந்தியா 
லிமிடெட் , ஸ்ரீபெரும்புதூர் , காஞ்சிபுரம் மாவட்டம் என்ற 

கே . ப்பி . சுப்ரமணியன் , 
அரசு கூடுதல் செயலாளர் . 


( 3) 


PRINTED AND PUBLISHED BY THE DIRECTOR OF STATIONERY AND PRINTING , CHENNAI 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


